ஓம்‌ 
தமிழ்ப்‌ பாதுகாப்பு நூற்றிரட்டு 


ACN ்‌ (2-2 


நல்ல தமிழில்‌ 
பேசவும்‌ எழுதவும்‌ 


கற்பிப்பது. 


தமிழ்ப்‌ பாதுகாப்புக்‌ கழகம்‌, 
சென்னை 


[41 Rights Reserved] 


Published by 
The Tamil Protection Society, 
MADRAS. 


முன்னுரை 
படட 


இதன்கண்‌ அடங்கிய எட்டுத்‌ தணிநால்களில்‌ 
அழைப்பிதழ்‌ எழது மறை, வட சோல்‌ தமிழ்‌ அகர 
வரிசை, பிழை நீக்கி எழது மறை ஆகிய மூன்று 
நூல்களும்‌, தமிழ்மக்கள்‌ தங்கள்‌ தாய்‌ மொழியைப்‌ 
பிறமொழிக்‌ சலப்பின்றித்‌ இருத்தமாகவும்‌, பிழை 
யில்லாமலும்‌ எழுதுவதற்கும்‌ பேசுதற்கும்‌ பெருந்‌ 
அணை ஈல்கும்‌, 


இவற்றுள்‌ பழமோமி அகரவரிசை, உவமை அகர 
வரிசை, மரபுத்தோடர்‌ அகரவரிசை ஆய மூன்று 
கால்கனாம்‌ அவர்கள்‌ பேசும்போதும்‌ எழு அம்போதும்‌ 
இடத்திற்கேற்றபடி, பழமொழிகள்‌, உவமைகள்‌, 
மரபுத்தொடர்கள்‌ அமைப்பதற்குப்‌ பேருதவிசெய்யும்‌. 


இவற்றுள்‌ மக்கட்பேயர்‌ அகரவரிசை, இல்லப்‌ 
பெயர்‌ அகரவரிசை ஆகிய இரண்டு நால்களும்‌ 
அவர்கள்‌ தங்களுடைய பிறமொழிப்‌ பெயர்களை மாம்‌ 
தித்‌ தாய தனித்‌ தமிழ்ச்‌ ரிய பெயர்களை அமைப்ப 
தற்கும்‌, தங்கள்‌ குழந்தைகட்கும்‌ இல்லங்கட்கும்‌ 
இணித்‌ தனித்தமிழ்‌ பெயர்களை இட்டு வழங்குவதற்கும்‌ 
துணைபுரியும்‌. 


இது தமிழ்‌ மக்கள்‌ ஒவ்வொருவர்‌ கையிலும்‌ 
இருக்கவேண்டிய றந்த நூலாகும்‌. 


தமிழ்ப்‌ பாதுகாப்புக்‌ கழகம்‌. 


பொருளடக்கம்‌ 
ர ர 


அழைப்பிதழ்‌ எழுது முறை 

வடசொல்‌ தமிழ்‌ அகரவரிசைச்‌ சுருக்கம்‌ 
பிழை நீக்கி எழுது முறை 

பழமொழி அகரவரிசை 

உவமை அகரவரிசை 

மரபுத்தொடர்‌ அகரவரிசை 
மக்கட்பெயர்‌ அகரவரிசை 

இல்லப்‌ பெயர்‌ அகரவரிசை 


வேளியீடு - ௩ 
ஓம்‌ 


்‌ அழைப்பிதழ்‌ எழுதுமுறை 


[ தமிழர்‌ சடங்கு அழைப்புத்‌ தாள்களைத்‌ 
தனித்‌ தமிழில்‌ எழுதக்‌ கற்பிப்பது] 


Ace NO [RSLS 


தமிழாசிரியர்‌ சிலரால்‌ 
பார்வையிடப்பேற்றது. 


(மூன்றாம்‌ பதிப்பு) 


தமிழ்ப்‌ பாதுகாப்புக்‌ கழகம்‌. 
— சேன்னை பத்த 


முன்னுரை 

இதுகாறும்‌ ஈந்தமிழ்காட்டில்‌ அச்சிட்டு வெளிப்படுத்‌ 
தப்பட்டுவரும்‌ திருமணம்‌, மருவீடு, சூல்காப்பீட, காதணி, 
பூப்பு ஈன்னீராட்‌6, நீத்தார்‌ கடன்‌, முதலிய சடங்குகளைப்‌ 
பற்றிய அழைப்பிதழ்க ளெல்லாம்‌ விவாஹமுகூர்த்தம்‌, 
வகா கிருஹப்பிரவேசம்‌, சீமந்த முகூர்த்தம்‌, கர்ணபூஷ 
ணம்‌, ருதுமங்கள ஸ்நானம்‌, சுபஸ்வீகரணம்‌ என்னு தமிழல்‌ 
லாத வடமொழிச்‌ சொற்களால்‌ எழுதப்பட்டுவருகின்றமை 
யாவரும்‌ அறிந்ததே. 

கடர்க ஏல ஆண்டுகளாகத்‌ தனித்தமிழ்ப்பேரா சிரியர்‌ 
உயர்திரு மறைமலையடிகளார்‌ பேசிய தனித்தமிழ்ச்‌ சொற்‌ 
பொழிவுகளாலும்‌, எழுதிய தனித்தமிழ்‌ .நூல்களாலும்‌ 
தமிழறிஞர்களிற்‌ சிலர்‌ கண்விழிப்புற்று வட சொற்களை 
நீக்கத்‌ தனித்தமிழில்‌ அழைப்பிதழ்களை எழுதிவருவா 
சாயினர்‌. மகா-ஈ-ஈ-ஸ்ரீ,ஸ்ரீமதி,சிரஞ்சீவி,செளபாக்கியவதி 
என்பன போன்ற வடசொற்களும்‌ இப்போது ஆட்டியற்நு 
அவற்றிற்கு நேரான திருவாளர்‌, திருவாட்டி, திருநிறை 
செல்வன்‌, திருநிறை செல்வி போன்ற தூய தமிழ்ச்சொற்‌ 
களும்‌ வழங்கப்பட்டு வருவவாயின. 

இர்நூலின்கண்‌ எடுத்துக்காட்டாகத்‌ தரப்பட்டிருக்‌ 
கும்‌ பல்வகை அழைப்பிதழ்களின்‌ அணை கொண்டும்‌, இத 
னிறுதியின்கண்‌ சேர்க்கப்பட்டிருக்கும்‌ வடசொற்‌ றமிழ்‌ 
அகர வரிசையின்‌ அணைகொண்டும்‌ நந்தமிழ்மக்கள்‌ இனித்‌ 
தம்‌ சடங்குகளின்‌ அழைப்பிதழ்களை த்‌ தனித்தமிழ்‌ ஈடை 
யில்‌ எழுதமா அ கேட்டுக்கொள்ளுகிறோம்‌. 

தமிம்மோழி போற்றுமின்‌! தாய்மொழீ போற்றுமின்‌ ! 


சூன்‌ 1948. தமிழ்ப்‌ பாதுகாப்புக்‌ கழகத்தார்‌. 


உ 
வள்ளிமணாளன்‌ துணை. 


திருமண மடல்‌ 
அன்பார்ந்த ஐயா," 


நிகழும்‌ திருவள்ளூவர்‌ ஆண்டு, தைத்திங்கள்‌, ௨௮-ஆம்‌ 
காள்‌ (10-2-82) புதன்‌ ழெமை காலை ௯-மணிக்குமேல்‌ மீன இமை 
யில்‌ 


ல, 


சென்னை, அருணாசல முதலியார்‌ 


என்‌ மூத்த புதல்வி இளைய புதல்வரும்‌, 
2 i . கண்ணப்ப முதலியார்‌ 
இருவளர்‌ செல்வி தம்பியாருமாயெ 


திருவளர்‌ செல்வன்‌ 
பேண்ணினல்லாளுக்தம்‌ சிவானந்த ழதலியாநக்கும்‌ 


'சென்னை வண்ணாரப்பேட்டை. -தணிகாசல முதலியார்‌ தெரு 
௬௨-வது எண்ணுள்ள இல்லத்தில்‌ திநுமணழம்‌; அன்று மாலை 
-இ- மணிக்கு இரைப்பாட்டும்‌, அன்று இரவு ௮-மணிக்கு மேல்‌ 
நகரீவலழம்‌, மறுநாள்‌ காலை ௮-மணிக்குக்‌ காப்பவிழ்த்தலும்‌, 
இடையில்‌ எரியோம்பலும்‌ ஈடைபெறும்‌. தாங்கள்‌ தங்கள்‌ 
உறவினருடனும்‌ நண்பருடனும்‌ பத்து, மணமக்களை வாழ்த்து 
மாறு வேண்டுகிறேன்‌. 


வண்ணாரப்பேட்டை, } இய்கனம்‌, 


1-282 ம. இறுழச ழதவியாரீ 
அங்கள்‌ வரவை அன்புடன்‌ எதிர்பார்க்கும்‌: 


ல்‌ முதலியார்‌. 


திருமண அழைப்பு 
அிருவாளர்‌.. ச அவர்களுக்கும்‌, 
அவர்களுடைய ற க ணட அவர்களுக்கும்‌, 
அன்புடையீர்‌ ! 

எங்கள்‌ மகன்‌ : 
செல்வன்‌ தே. நேல்லைய்ப்பனுக்கும்‌ 
இருரெல்வேலி. இரு. மு. இருமலைப்‌ பிள்ளை அவர்கள்‌ மகள்‌ 
செல்வி சிதம்பர நாயகிக்தம்‌ 


2 


1017- ஆம்‌ அண்டு இவணிச்இங்கள்‌ 25-ஆம்‌ நாள்‌ வெள்ளிக்‌ 
கிழமை இரவு ௫௬ நாழிகைக்குமேல்‌ விடியுமுன்‌ (14-9-29 விடி 
யற்‌ காலம்‌ 4-80-மணிக்குமேல்‌ 6-மணிக்குள்‌) திருப்பமங்குன்‌ றம்‌ 
மெய்கண்டார்‌ திருமடத்தில்‌ தீநமணம்‌ ஈடைபெறும்‌, 

அன்று தாங்கள்‌ இருவரும்‌ தமருடன்‌ வந்து மணச்தைச்‌ 


சிறப்பிச்ச வேண்டின்‌ ரோம்‌. தங்கள்‌ அன்புள்ள, 
மதுரை, தேய்வ நாயகன்‌ 
1-9-1929 . தில்லை நாயகி 


தங்கள்‌ வரவை அன்புடன்‌ அவாவும்‌:-- 
மணமகளின்‌ பாட்டனார்‌ முத்துவேல்‌ பிள்ளை 
உ 


இருச்சிற்றம்பலம்‌ 


மன்றல்‌ அழைப்பிதழ்‌ - 
அன்புமிக£ர்‌ ! 
எல்லாம்வல்ல சிவபெருமான்‌ திருவருளினாலே, நிகழும்‌ ஈசு 
வர ஆண்டு ௮வணிச்‌ இங்கள்‌ 25-ஆம்‌ நாள்‌ (9-9-87) வியாழக்‌ 
கிழமை சுவாதி ஈன்னாள்‌ கூடிய துலா ஓரையில்‌, காலை 8-80: 
மணிக்கு மேல்‌ 10-மணிக்குள்ளாக, 


என்‌ இளைஞன்‌ பெங்களூர்‌ சப்‌ ஓவர்சியர்‌ 
செ, உமையொருபாகம்‌ பிள்ளை ௮. சங்காரவேலுப்‌ பிள்ளை 
அவர்கள்‌ மூத்த புதல்வி அவர்கள்‌ இரண்டாம்புசல்வன்‌' 
செல்வக்‌ திருமகள்‌ செல்வச்‌ திருமகன்‌ 
முத்தம்மைக்கும்‌ . பேரியசாமீக்தம்‌ 


சென்னை,மயிலாப்பூர்‌ பெரியதெரு (ஹைரோடு) 21-ஆம்‌ 'எண்‌- 
ள்ள இல்லச்தில்‌ ஈடக்கும்‌ திநமஷமச்‌ சடங்கிற்கும்‌, அன்று 
மாலை 5-மணிக்கு ஈடக்கும்‌ இசைப்பாட்டுக்தம்‌, மறுநாள்‌ 
வெள்ளிகிழமை காலை 9-மணிக்கு நடக்கும்‌ காப்புக்களைதலுக்‌. 
கும்‌, இடையில்‌ நடக்கும்‌ எரியோம்பலுக்தம்‌ கால்கள்‌ தங்கள்‌ , 
இல்லக்கிழத்‌தியோமிம்‌ உற்றார்‌உறவினர்‌ ஈட்பினசோடும்‌ முன்ன 
டியாக வர்திருந்து மணமக்களை வாழ்த்தி யின்புறுமாறு கோரு 
கின்றனன்‌. 

வேலூர்‌, } இங்கனம்‌ தங்கள்‌ அன்புள்ள, 
1—9—387 சே. உலகநாத பிள்ளை : 


டு 


" ஓம்லெம்‌ 


திருமண அழைப்பு 
“மங்கல மென்ப மனைமாட்‌ மற்றதன்‌ 
நன்கலம்‌ ஈன்மக்கட்‌ பேறு ?? 

அன்பிற்‌ றந்த ஐயா, ச்‌ 

எல்லாம்வல்ல அம்மை யம்பலவாணர்‌ திருவருளால்‌ நிகழும்‌ 
சாது யாண்டு வைகாசித்‌ தங்கள்‌ 18-ஆம்‌ காள்‌ (31-5-86) ஞாயிற்‌ 
அகச்ழெமை காலை, ஞாயிறு தோற்றத்திலிருர்‌து 2-80-சாழிகைச்‌ 
குள்ளாக ஈன்னாளில்‌ (காலை 6 மணியிலிருந்து 7-மணிக்குள்‌) 


| 
என்‌ இளைய புதல்வன்‌ | - பறங்கமலை 
| இரு. சு்தர செட்டியாரின்‌ 
இிருமிறை செல்வன்‌ மூன்றாம்‌ புதல்வி 
தஇிருமிறை செல்வி 
அம்பலவாணனுக்தம்‌ | சிவகாமீயம்மைக்தம்‌ 


சென்னை, இங்கனம்‌ 
20-5-80 அ. முத்தைய சேட்டியார்‌ 
குறிப்பு:--மணமக்கட்கு எத்தகைய பரிசும்‌ எவரும்‌. 
“கொண்டு வராதிருக்கும்படி கோருகிறேன்‌. 


௬ 


௨. 


ஆ திருமணத்‌ திருமுகம்‌ 
இிருச்சிற்றம்பலம்‌ 
மண்ணினல்ல வண்ணம்‌ வாழலாம்‌ வைகலும்‌ 
எண்ணினல்ல கதிக்‌ யொதுமோர்‌ குறைவிலை 
கண்ணினல்‌ லஃதுறுங்‌ கழுமல வளநகர்ப்‌ 
பெண்ணினல்‌ லாளொடும்‌ பெருந்தகை யிறாந்ததே.. 


அன்புநிறை ஐயா, 

அன்பின்‌ வடிவும்‌ இன்பப்‌ பிழம்புமாக விளங்கும்‌ ௮ம்மை 
யப்பர்‌ இருவருளைத்‌ ஆணை கொண்டு நிகழும்‌ தாதுவாண்டு வைகா 
இத்‌ இங்கள்‌ 18-ஆம்‌ காள்‌ (81-5-80) ஞாயிற்றுக்கிழமை, ஏகாதி, 
அத்தம்‌ இவை கூடிய ஈன்னாளில்‌, பகல்‌ 15 ஈாழிகைக்குமேல்‌ 
181. சாழிகைக்குள்‌ கன்னி ஓரையில்‌, 


என்‌ இளைய புதல்வி 


இருச்சிராப்பள்ளி, திருவாளர்‌ 


பொன்னம்பலம்‌ பிள்ளை 


திருவளர்‌ ஈங்கை அவர்கள்‌ இளைய புதல்வர்‌ 
இருவளர்சம்பி வித்துவான்‌ 
சேல்லம்மாளை மணிவாசகத்துக்த 


_வாழ்க்கைத்‌ துணைவிமாக்க ஆன்றோர்களால்‌ உறுதி செய்யப்‌ 
பெற்ற வண்ணம்‌, திருச்ச பெரிய அண்டார்‌ செரு 50-வது. 

எண்ணுள்ள மாளிகையின்சண்‌ கடைபெறம்‌ திநமணத்திற்தம்‌, 

அதன்‌ தொடர்புடைய ஏனைய சிறப்பு நீஃட்ச்சிசட்தும்‌ தாங்கள்‌ 

குற்றஞ்‌ குழ எழுந்தருளி மணமக்களை வாழ்த்தியருள வேண்டு 
ன்றேன்‌. 


திருச்சி, ்‌ இங்கனம்‌ தங்களன்புள்ள, 
225-86 அ. சரவணயீள்னை.. 


எ 
ஓம்‌ சிவம்‌ 


. ட 
அன்பு மிக்க ஐயா, 
நிகழும்‌ வெகுதானிய அண்டு ஆவணித்‌ இல்கள்‌ 17-ஆம்‌ 
காள்‌ வெள்ளிக்கிழமை காலை 9-மணியிலிருர்‌து 10-80-மணிச்‌ 
குள்ளாக, 
இருமயிலாப்பூர்‌ ப 
திருவாளர்‌ ஆவுடையப்ப பிள்ளையவர்களின்‌ புதல்வரும்‌; 
தென்னிர்திய தமிழர்‌ நூற்பதிப்புக்‌ கழக அமைச்சருமாயெ 
திருமகன்‌ ஆ. கதீர்வேற்‌ பிள்ளையவர்களுக்தம்‌, 
்‌ சைதாப்பேட்டை, 
ஈமச்சிவாயம்‌ பிள்ளையவர்களின்‌ புதல்வியாரும்‌, 
சென்னைச்‌ கிறித்தவ மகளிர்‌ கல்லூரித்‌ 
தமிழாசிறியருமாயெ திருமகள்‌ 
அங்கயற்கண்ணியம்மையார்க்தம்‌ 
சென்னை, தீருமயிலாப்பூரீச்‌ சிவபிரான்‌ நிருக்சோயிலில்‌ திரும 
ணம்‌ ஈடத்துவதாகப்‌ பெரியோர்களால்‌ உற திசெய்யப்பட்டிருத்‌ 
தலால்‌, அத்‌ திருமணத்திற்குச்‌ தாங்கள்‌ தங்கள்‌ உறவினர்‌ நண்பர்‌ 
களுடன்‌ வர்திரார்து மணமக்களை வாழ்த்துவதோடு, அன்‌ று மாலை 
யில்‌ சென்னை, காச்‌ செட்டித்‌ தெரு, 82-வது இலக்கமுள்ள 
மாளிகையில்‌ ஈடக்தப்படும்‌ தேவார இசையரங்கிற்தம்‌ வந்தி 
ருந்து கேட்டுக்‌ இருமணத்தைச்‌ இிறப்பிக்கும்படி, கேட்டுச்‌ 
கொள்ளுகிறேன்‌. 
இங்கனம்‌, 
இராம்லிங்கம்‌ பிள்ளை 
அட்வகேட்‌, சென்னை. 

ப்‌ திருமால்‌ திருவடி துணை 


திருமணம்‌ 
அன்புடைப்‌ பெருந்தகையீர்‌! 
்‌ கண்ணபிரான்‌ திருவருளை முன்னிட்டு நிகழும்‌ விபவ இத்‌ 
திரை 14-ஆம்‌ காள்‌ (26-4-28) வியாழக்கிழமை காலை 10-80 
ட மணிக்கு 


௮ 


என்‌ இளைய புதல்வி 
இருமகள்‌ போன்னம்மையை 
சேத்துப்பட்டு இரு. கன்னைய ராயுடு அவர்கள்‌ 
இளைய புதல்வன்‌ > 
இருமசன்‌ பேநமாள்‌ சாமிக்கு, 
திருவல்லிக்கேணி, பார்த்தசார.இ கோயிலில்‌ இருமணம்‌ செய்து 
கொடுச்ச உறுதி செய்திருப்பதால்‌, அப்பொழுது தாங்கள்‌ தன்‌ 
கள்‌ அன்பர்களுடன்‌ வர்‌.இருந்து ௮தனைச்‌ சிறப்புற கடத்துமாறு 
வேண்டுகின்றேன்‌, 
பின்னர்‌ அடையாறு பெரிய தெருவிலுள்ள தமிழகத்திற்கு 
ஊர்வலமாகச்‌ செல்லு தல்‌, 
இசைப்பாட்டு வியாழன்‌ 5-80-மணி, 
இிறாமயிலை, இங்யனம்‌ தங்கள்‌ அன்புள்ள, 
20-4-28 சே. சின்னசாமி 
ஓம்‌ 
திருவருள்‌ துணை 
மருவீடு அழைப்பு 
அன்பு நிறைந்த ஐயா, 
அம்மையப்பர்‌ அருளால்‌ நிகழும்‌ மெய்கண்டான்‌ யாண்டு 
எ௱க௫௪-தாது ஐப்பசித்‌ இங்கள்‌ 2-ஆம்‌ நாள்‌ (11-11-86) புதன்‌ 
இழமை அத்தகாள்‌ முற்பகல்‌ எ-நாழிகைக்கு மேல்‌- கக-நாழிகைக்‌ 
குள்‌ (மணி 81--101) தனுசு ஈற்பொழுதில்‌, 


என்‌ மகன்‌ 5 பெருங்குளம்‌ 
இரு. சங்கர நா.ராயணபிள்ளை 
மணளைன்‌ அவர்களின்‌ இளைய புதல்வி & 
- மணட்டி 
சே. முத்தைய பிள்ளை வேலம்மையுடன்‌ 


ஆழ்வார்‌ திருஈகரி சாலைத்தெருவில்‌ ௮மைந்‌தள்ள என அவீட்டில்‌ 
“மந அழைக்க? ஆன்றோர்‌ அருளலின்‌, அன்‌ று காலை நடைபெறும்‌ 


க 


மந அழைப்பிற்கும்‌, அன்றிரவு 8--மணிக்குமேல்‌ ஈடைபெறும்‌ 
ஊர்வலத்திற்கும்‌,தாங்கள்‌ உற்றார்‌ உறவினர்களுடன்‌ வந்திருந்து 
சிறப்பித்து மணமக்களை வாழ்த்‌ திமொறு வேண்டுகிறேன்‌. 


. ஆழ்வார்‌ திரு௩கரி? அன்பன்‌, 
5-11-86 ழ. செல்லம்பிள்ளை 


,இம்வம்‌ 
சூல்‌ காப்பீடு விழா அழைப்பு 
அன்பு சான்ற ஐயா, 


எல்லாம்வல்ல இறைவன்‌ நிருவருளை முன்னிட்டு, நிகழும்‌ 
வெகுதானிய ஆண்டு, ஆடி.த்இங்கள்‌ 17-ஆம்‌ நாள்‌ (1-8-88) வியா 
முக்கிழமை மகமீனும்‌ சன்னி ரையும்‌ கூடிய நன்னாளில்‌, காலை 
- 8-நாழிசைச்குமேல்‌ 18-ஈாழிகைக்குள்‌ (மணி 9-11) 


என்‌ அருமைப்‌ புதல்வன்‌ 
இருவளர்‌,செல்வன்‌ ஆறுமுகம்‌ பிள்ளையின்‌ 
மனைவி திநவளர்‌ சேல்வி 
மங்கையர்க்கர சிக்கு 


சல்காப்பீடப்‌ பெரியோர்களால்‌ உறுதிசெய்யப்பெற்றவண்ணம்‌ 
_ இருமயிலாப்பூர்‌ செல்வப்பிள்ளையார்‌ தெரு, ஏழாம்‌ எண்ணுள்ள 
வீட்டில்‌ கஈடைபெறும்‌ அர்நிகழ்ச்சிக்குச்‌ தாங்கள்‌ தங்கள்‌ உறவினர்‌ 

நண்பர்களுடன்‌ முன்னரே வந்திருந்து சிறப்பிக்குமாறு வேண்டு 

இன்றனன்‌. ்‌ ன்‌ 


_இருமயிலாப்பூர்‌, தங்கள்‌ அன்பன்‌, 
251-388 ர ஆ. அம்மையப்பன்‌ 


௪௦ 


௨ 
புதுமை அழைப்பு 
அன்பார்ந்த ஐயா, 
பொன்னம்பலவன்‌ நிருவருளே துணைகொண்டு நிகழும்‌! 
திருவள்ளுவர்‌ அண்டு அவணிக்திங்கள்‌ 10-ஆம்‌ காள்‌ (25-8-88). 
ஞாயிற்றுக்கிழமை காலை 101-மணிக்கு கவடு 
என்னுடைய மூச்ச புதல்வன்‌ 
திருவளர்‌ சேல்வன்‌ 
வயிரமுத்துக்கு 
ஈடைபெறும்‌ காப்புக்‌ கட்டும்‌ புதுமைக்குத்‌ சங்கள்‌ ஈல்வரவைப்‌ 
பெரிதும்‌ எதிர்பார்க்கன்றேன்‌. 


த 3 வடு, தங்களன்புள்ள, 

[i ரத்சான்‌ ப்‌ 
ல்‌ ட்டு வயி. லே. பழனியப்ப சேட்டியார்‌ 
ஈ ப்‌ ப . ௪ 

தங்கள்‌ வரவை விரும்பும்‌ 

வயி, லெ, இராமன்‌ செட்டியார்‌. 
தம்வெம்‌ 
ன்‌ 7 “அம்மையப்பர்‌ துணை 
காசணி அழைப்பிதழ்‌ 

அன்புடையீர்‌ ! 

நிகழும்‌ வெகுதானிய அண்டு வைகாசித்‌ திங்கள்‌ 20-ஆம்‌ 
காள்‌ (2-6-88) வியாழக்ழெமை காலை 9-மணிக்கு மேல்‌ 12-மணீச்‌ 


குளளாக, என்னுடைய பேரனும்‌, இரய்கூன்‌ இர்தியன்‌ அச்சுக்‌: 
கூட உரிமையாளர்‌ வ. சுப்பையா முதலியார்‌, 


தவச்ிறுவனு மாயெ 
திருவளர்‌ செல்வன்‌ 
திருநாவுக்கரசுக்கு 
கிருச்சமுக்குன்‌ ஐத்‌ அச்‌ கடத்த வடகரை என்னும்‌ ிற்றூறின்கண்‌- . 
பூக்காவனத்தம்மை கோயிலில்‌ ஈடைபெறும்‌ காதணிச்‌ சடம்‌. 
ச்‌ 


க்‌ 


க்க 


கிற்தம்‌, அன்று மாலை ஈடைபெறும்‌ இறைவழீபாட்டிற்தம்‌: 
தாங்கள்‌ தங்கள்‌ உறவினர்‌ ஈண்பருடன்‌ வந்திரும்‌து செல்வச்‌ 
சிறுவனை வாழ்த்துமாறு கேட்டுக்கொள்கிறேன்‌. 
,தியாகராயாகர்‌, இங்கனம்‌, 

260-588 வண்டலூர்‌ சேல்லப்ப தலியா 


ஓம்‌ 
. பூப்பு நன்னீராட்டு விழா 
அன்புடைப்‌ பெரியீர்‌! 


அங்கயற்கண்ணி அமர்‌ அமன்‌ அருளால்‌ 
என்னுடைய தலைமகள்‌ திநவளர்‌ சேல்வி 
மீனக்கண்ணி 
நிகழும்‌ வெகுதானிய சித்திரைத்திங்கள்‌ 4-ஆம்ஈாள்‌ (10-4-88) 
சனிக்ழெமை ஈண்பகல்‌ 2-மணிக்குச்‌ சங்க வோமையும்‌ விசாக 
நாளுங்‌ கூடிய ஈல்வேளையில்‌ பூப்பு எய்தினன்‌. 
நாளிது சித்திசை 11-ஆம்‌ நாள்‌ (25-4-88) திங்கட்கிழமை 
காலை 9-மணிக்கு மேல்‌ 11-மணிக்குள்‌ மிதுன வோமையும்‌ சதய 
கானாமல்‌ கூடிய ஈற்பொழுதில்‌ புதுக்கோட்டை பெருமாள்‌ வடக்‌ 
குத்தெரு பத்தல பூப்பு நன்னீராட்டு விழா ஈடத்தப்‌ 
பெறும்‌. 
அவ்விழாவுக்கும்‌ அதை யடுத்து நடக்கும்‌ இசை யரங்கு 
முதலிய இெப்புகட்கும்‌, தாங்கள்‌ தங்கள்‌ உற்றார்‌ உறவினருடன்‌ 
முன்னதாக வந்து நெப்பித்தருள அன்புடன்‌ வேண்டுகின்‌ றேன்‌... 


புலவரகம்‌, 3 இங்கனம்‌, 
18—4—88 வித்துவான்‌. மணவழகன்‌ 


௧௨ 


வட்ட வ 
வேலு மயிலுந்‌ துணை. 
நீத்தார்‌ கடன்‌ 
அன்புள்ள ஐயா, 
நிகழும்‌ பவ ண்டு கார்த்திகைத்‌ , நிங்கள்‌ 21-ஆம்‌ காள்‌ 
(6-12-1984)  வியாழக்ழெமை அன்று பகல்‌ 8$-மணிக்குச்‌ 
சிவபரம்பொருளின்‌ நிருவடிப்பே றெய்திய எம்‌ தர்தையார்‌, 
புதுவை வே. சண்ழக ழதவியாரவர்கட்கு நாளிது பவ ஆண்டு, 
மார்கழித்‌ திங்கள்‌ 4-ஆம்‌ சாள்‌ (19-12-84) புதன்‌ அன்று, நிகழ்ச்‌ 
ரிரலிற்‌ கண்டபடி ஈடைபெறும்‌ சமாதி வழிபாட்டிற்கும்‌, சொற்‌ 
பொழிவுசட்கும்‌, தலைகட்டலு க்கும்‌, இரங்கற்பா அரங்கேற்றற்‌ 
னம்‌ சங்கள்‌ வருகை வேண்டப்படன்‌ றது. 
தங்கள்‌ அன்புள்ள, 
சென்னை, புதுவை போன்னம்பலம்‌ 
10-12-84 புதுவை மாணிக்கம்‌ 


௨ 
வேலு மயிலுர்‌ துணை. 
ஓ. © o 
நீத்தார்‌ கடன்‌ 

அன்பு கெழுமிய ஐயா, 

யுவ ஆண்டு பங்குனித்‌ தில்கள்‌ 1-ஆம்‌ சாள்‌ வெள்ளிக்ழெமை 
(18-8-80) மாலை 6-மணிக்குச்‌ சிவபிரான்‌ திருவடி நீழலை யடைந்த 
என்‌ தமையனார்‌ தமிழ்ப்பேராிரியர்‌ ௮. வடிவேலு முதலியாரவர்‌ 
ளுக்குப்‌ பங்குனித்‌ இங்கள்‌ 17-ம்‌ நாள்‌ ஞாயிற்றுக்கிழமை 
(29-38-86) காலை வேப்பேரி அன்பகத்தைச்‌ சார்ந்த பூர்தோட்டத்‌ 
தில்‌ ஈடைபெறும்‌ சடங்தகட்கும்‌, உடனே நிகழும்‌ தலைக்கட்டிற்‌ 
கும்‌, மாலை4-15 மணிக்கு அன்பகத்தில்‌ நடக்கும்‌ சோற்போழி 
வுகட்கும்‌ தங்கள்‌ வருகையைப்‌ பெரிதும்‌ விரும்பும்‌, 
வேப்பேரி, அன்பன்‌, 
10-12-84 . ௮. நேல்லையப்பன்‌ 
அங்கள்‌ வருகையை எதிர்நோக்கும்‌ 


௮. பாலசுப்பிரமணிய முதலியார்‌ 


க. 
கண்ணபிரான்‌ துணை 

மீத்தார்‌ கடன்‌ 
அன்பு ஈனிமிக்க ஐயா ! 

்‌ 1988-.ஐம்‌ ஆண்டு மேத்‌ இங்கள்‌ 21-ஆம்‌ சாள்‌,சாலஞ்சென்ற 
என்னுடைய கணவர்‌ திர, கா. திநமலைநாயுடு அவர்களின்‌ பிரி 
வுக்குரிய இறுதிச்‌ சடங்குகள்‌ (ஆத்திய சிராத்தம்‌) என்னுடைய - 

இல்லத்தில்‌ (70-சிங்காரத்‌ தெரு, இராயப்பேட்டை, சென்னை) 
ஞாயிற்றுக்கிழமை குன்‌ திங்கள்‌ 7-ஆம்‌ நாள்‌ காலை 8-80-மணிக்கு 
ஈடைபெறும்‌. தாங்கள்‌ பிரிந்த உயிரின்‌ அமைதிக்காக ஈடைபெறும்‌ 
வழிபாகெளிற் கலந்துகொள்ளுமாறு வேண்டிக்கொள்ளுடிடேன்‌. 

சென்னை, தங்களன்புள்ள 
26-538 ஜண்டாள்‌ 


; ஓம்‌ 
o i] ன்‌, o ஓ 
தஞ்சைத்‌ தமிழர்‌ கழகம்‌ 
இருபத்திரண்டாவ து ஆண்டு நிறைவு விழா 
தமிழன்பரீர்‌ ! ்‌ 
நிகழும்‌ திருவள்ளுவர்‌ ஆண்டு ௧௬௬௮, ஈசுவர மார்கழித்திங்கள்‌ 
௧0, ௧௧, ௪௨-ஆம்‌ நாட்கள்‌ (1987 டிசம்பர்‌ 24, 25, 26) ஆயெ- 
வெள்ளி, சணி, ஞாயிற்றுக்‌ மெமைகளில்‌ இச்சழகத்‌ தின்‌ இருபத்‌ 
இரண்டாவது. அண்டுவிழா உயர்‌ திரு. ௮நணகிமிநாத அடிகளார்‌ 
தலைமையில்‌ இக்கழகக்‌ கட்டிடத்தில்‌ பின்பக்கச்திலுள்ள நிகழ்ச்‌ 
சிக்குறிப்பிற்‌ கண்டபடி. நிகழும்‌, i 
ஆண்டுவிழாவின்‌ முகனாளாகிய வெள்ளிக்கழமையன்‌ று, உல 
கப்‌ பெரும்புலவர்‌ திநவள்ளுவர்‌ திநநாள்‌ சகொண்டாடப்பெறும்‌. 
உயர்திரு சிவர்னந்த அடிகள்‌ தமீழ்க்‌ கொடியினை ஏற்றி 
வைக்கவும்‌,. உயர்திரு. சண்ழகானந்த. அடிகள்‌ விழாப்‌ பேர- 
வையைச்‌ தஇறந்துவைச்சவும்‌, உயர்திரு இளங்கோவடிகள்‌ திர. 
வள்ளுவர்‌ திநவுநவப்‌ படத்தைத்‌ இறர்துவைக்கவும்‌ ஒப்புக்‌ 
கொண்ட்ருக்நிறார்கள்‌. 
தாங்கள்‌ தமிழன்பர்‌ பலருடன்‌ வட்திறார்து மதிநுட்பம்‌ அலோ 
டைய அறிஞர்‌ சொற்பொழிவுகளைச்‌ கேட்டு இன்புறவும்‌ விழா 
வினைச்‌ நெப்பிக்சவும்‌ வேண்டுின்றேன்‌, 
்‌ தஞ்சை, தங்களன்புள்ள, 
்‌. 15—12-—-87 | போன்னையா பிள்ளை, 


கழக௮மைச்சர்‌,.. 


௧௪ 
அழைப்பிதழ்களில்‌ வழங்வெருன்ற 
வடசொல்‌--தமிழ்‌ அகரவரிசை 


_-௦௦6௦40௨௨- 


. ௮ச்ரொசனம்‌-தலைமை 
அக்ரொசனாதிப இ-அவைத்‌ 
தலைவர்‌ 
.அசுபம்‌-நிமை, இங்கு 
அறுக்செகம்‌-அருள்‌ 
அர்த தியேட்டி- இறந்தபின்‌ செய்‌ 
யுஞ்‌ சடங்கு 
௮ப்தம்‌-ஆண்டு 
அமரப.ம்‌-மேய்பி: றை 
ஆசீர்வஇக்க- வாழ்த்த 
ஆ நிவாச ம்‌, ஆதித்தவாமம்‌- 
ஞாயிற்றுக்கிழமை 
ஆப்‌திகம்‌-தலை ஆண்டு நிறைவு 
ஆலயம்‌-கோவில்‌ 
இலக்னெம்‌-ஒரை, பொழுது 
இஷ்டன்‌-ஈண்பன்‌ 
ஈகூரன்‌-இறைவன்‌, கடவுள்‌ 
உசதயாதி-விடியற்காலை 
உத்த ரஇரியை-இறந்தபின்‌ 
செய்யுஞ்‌ சடங்கு 
உபசரிப்பு-பணிவிடை, முகமன்‌ 
உபரயனம்‌-பூணூல்‌ சடங்கு 
உபநியாசம்‌-சொற்பொழிவு 
உபயகுசலோபரி-இருபாலும்‌ 
நலமுண்டாகுக 
உபய கேேமம்‌-இருபாலும்ஈலம்‌ 
உபயகேமோபரி-இருபாலும்‌ 
ஈலமுண்டாக 
உபயத்ர குசலம்‌-இருபக்கமும்‌ 
லம 
.உபயம்‌-இ.ரண்டு 


ஒளபாசனம்‌-எரியோம்பல்‌, 
வேள்வித்‌ £ யோம்புகை 

சங்கண விசர்ஜனம்‌-காப்ப 
விழ்த்தல்‌, காப்புக்களைதல்‌ _ 

கருமாதி-இறந்தபின்‌ செய்யும்‌ 
இறுதிச்‌ சடங்கு 

கர்ண பூஷணம்‌-காதணி 

கலியாணம்‌-இருமணம்‌ 

கனிஷ்டன்‌-இளையவன்‌, இளை 
யோன்‌ 

சன்னிகாதானம்‌-மணஞ்‌ 
செய்து கொடுத்தல்‌, பெண்‌ 
ணைக்‌ கொடுத்தல்‌ 

கிருகம்‌ (ரொஹம்‌)-இல்லம்‌, வீடு 

கிருகப்பிரவேசம்‌-வீடு புகுதல்‌, 
வீடு நுழைவு 

இரியை- சடங்கு. 

கிருஷ்ண பஷம்‌-தேய்பிறை 

கிருபை-அறாள்‌ 

குமா.ரத்தி-மகள்‌ 

குமாரன்‌-மசன்‌ 

குருவாமம்‌-வியாழக்கழமை 


'கும்பாபிஷேகம்‌-குடமுமுக்கு 


கெளரவப்படுத்த-பெருமைப்‌ 
படுத்த 

சகல-எல்லா 

சங்க தக்கச்சேரி-இசைப்பாட்ட 
இசையரங்கு 

சூதம்‌-உடன்‌, தடு 

சகோதரன்‌-௨ உடன்‌ பிறந்தான்‌, 
தமையன்‌, தம்பி 


சகோதரி-உடன்பிதந்தார்‌, 
தமக்கை, தங்கை 
சதாபிடேகம்‌- நூற்றாண்டு 
முழுக்கு (எண்பதாம்‌ ஆண்டு 
நிறைவில்‌ ஈடைபெறுவஅ) 
சரந்றிஇி- இருமுன்‌ 
சமேதராய்‌-௨ டன்‌, ஓடு 
சஷ்டியப்த பூர்த்தி-அறுபதாம்‌ 
ஆண்டு நிறைவு 
சமர்ப்பிக்‌ து-அன்புடன்வைக்‌ 
சாஷாத்‌-எல்லாம்வல்ல [து 
சாந்தி-முழுக்கு 
ACL 
சிரஞ்சவி-திருமிறை செல்வன்‌, 


நெடிது வாழ்வோன்‌, நீடு 
வாழ்வோன்‌ 

சிராத்தம்‌-இறர்தார்‌ இரையிற்‌ 
செய்யுஞ்‌ சடங்கு 


சிவபதம்‌-இறைவனடி, திருவடி 
நீழல்‌ 
சமந்தம்‌-குல்‌ காப்பிடஞ்சடங்கு, 
வளை காப்புச்‌ சடங்கு 
சுக்ரெவாமம்‌-வெள்ளிக்றழெமை 
சுக்லெபக்ஷம்‌-வளர்பிறை 
சுபதினம்‌-ஈன்னாள்‌ 
சபமஸ்‌ அ-ஈலமுண்டாக 
எபம-ஈனமை, நலம்‌ 
சுபஸ்லீகரணம்‌-நீத்தார்‌ கடன்‌, 
திட்டுக்கழிவு, நன்மைகொள்‌: 
சடங்கு 
சுவஸ்‌ இ-நன்மையுண்டாக 
-சுவாமிகள்‌-அடி.கள்‌ 
: ஜேஷ்டன்‌-மூத்தோன்‌, 
்‌ தலைமகன்‌ 
செளபாக்யெவ இ- இருநிறை 
செல்வி 


கடு 


சோபனம்‌-ஈன்மை 

சோமவாரம்‌-இங்கட்ெுமை 

ஜன்ம ஈட்சத்‌ இிரம்‌-பிறந்த நாள்‌ 

ஷேமம்‌-நலம்‌ 

ஜனங்கள்‌-மக்கள்‌ 

ஸ்கானம்‌-முழுக்கு 

ஸ்வீ காமம்‌-தத்து எடுத்தல்‌, 
பிள்ளைகூட்தெல்‌ 

கசாஹம்‌-இறந்த பத்தாம்‌ நாட்‌ 
சடங்கு 

தீம்பதிகள்‌-மணமக்கள்‌ 

தீர்மபத்தினி-மனைவி 

,இதி-ஓரை 

இவிதிய குமாரன்‌-இரண்டா 
வது புதல்வன்‌ 

தினம்‌-நாள்‌ 

அிருமங்கலியதாரணம்‌-இரு 
நாண்‌ பூட்டு 

ஈமஸ்காரம்‌- வணக்கம்‌, கும்பிடு 

கட்சத்கிரம்‌-ராள்‌, மீன்‌ 

நிச்சயித்து- உறுதிசெய்து, 
தீர்மானித்து, 

நிச்சயதாம்பூலம்‌-மணவோலை 
அழுதல்‌, வெற்றிலை கைம்‌ 
மாற்றல்‌, 

ரிச்சயதார்த்தம்‌- -முடிவுகட்தெல்‌ 

பட்டணப்பிரவேசம்‌-ஈகர்வலம்‌, 
ஊர்வலம்‌ 

பத்திரிகை-இதழ்‌, மடல்‌, இரு 
முகம்‌, அழைப்பு, தாள்‌. 

பக்து-௨ வினர்‌, உற்றார்‌, 
தமர்‌, குடும்பத்தார்‌ 

பாணிச்சரகணம்‌-கைப்பற்‌ றல்‌, 
கைப்பிடி 

பாரியாள்‌-மனைவி 

பானுவாரம்‌-ஞாயிற்றுக்ழமை 


௧௬ 


பிரகஸ்பதி வாரம்‌-வியாழச்‌ 
இழமை 
பிரசங்கம்‌-சொற்பொழிவு, 
விரிவுரை ட்‌ 
பிர திஷ்டை-கோவில்கொள்ளு 
வித்தல்‌, நிலைபெறுத்தல்‌ 
ஈன்கு நிறுத்தல்‌, 
பிரார்த்திச்சின்றனன்‌-கோரு 
இன்றனன்‌, வேண்டுகின்றன 
புஷ்பிணி-பூப்பெய்தியவள்‌ [ன்‌ 
புத்திரன்‌-மகன்‌, புதல்வன்‌ 
புத்திரி-மகள்‌, புதல்வி 
பும்சவனம்‌-குல்கொண்டார்‌ 
ஆண்‌ மகவை வேண்டிச்‌ 
செய்யும்‌ சடங்கு 
பெளத்திரன்‌-பேமன்‌ 
பூர்வபஷிம்‌-வளர்பிறை 
பெளத்திரன்‌-பேன்‌ 
பெளத்திரி-பேர்த்தி 
பெளர்ணமி-முழுரிலா 
மகா-ஈ-ஈ-ஸ்ரீ-இிருவாளர்‌, 
பெருமை தங்கிய 
மங்களவாரம்‌-செவ்வாய்க்ழ 


முகூர்த்தம்‌-ராழிகை, நேரம்‌ 
யோசம்‌-கூட்டம்‌ ' 
ருது மங்கள ஸ்கானம்‌-பூப்பு 
ஈன்னீராட்டு 
வருடம்‌- ஆண்டு 
வருடாப்‌.திகம்‌-ஆண்டு நிறைவு 
வலா-மணமகள்‌ 
வழாகிருகப்‌ரவேசம்‌-மருலீடு 
வதாவார்‌- மணமக்கள்‌ 
விஇதர்‌-ஈட்பாளர்‌ 
விஜயஞ்செய்து-வர்‌ இருந்து, 
போந்து 
விசேடம்‌-இறெப்பு 
விஞ்ஞாபனம்‌-வேண்டுகோள்‌ 
விவாக முகூர்த்தம்‌-இருமண 
வேளை 
வித்தியாரம்பம்‌-பள்ளிக்கு . 
வைத்தல்‌, கல்வி தொடங்க 
விவாகம்‌-மணம்‌, மன்றல்‌ [ல்‌: 
விதேயன்‌-ஈண்பன்‌, அன்பன்‌, 
அடியார்க்கடியன்‌ 
வைகுண்டபதவி- திருமால்‌ இரு 


மாதம்‌-இங்கள்‌ [மை வடி, கண்ணன்‌ கழலடி 
மித்திரன்‌-ஈண்பன்‌, ஈட்பினன்‌ வைபவம்‌-நிகழ்ச்சி 
படட அகமட்‌ 


. 


Printod at tho Muthukumaran Pross, 8-99 Ammon Kovil, St. Hadrus, . 


